8/ 19/ 2019 


அர்விந்த் குப்தா - கல்வியின் விடுதலை! -பாலா 


அர்விந்த் குப்தா - கல்வியின் விடுதலை ! 


-பாலா 


Categories : பொது 


August 18 , 2019 


Save 


Share 


6 


சீன தேசத்தில் கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகள் , பெண்களுக்கு , பாதம் ஒடுக்குதல் 
என்னும் ஒரு கொடூர வழக்கம் இருந்தது . சிறிய பாதங்களே பெண்களுக்கு அழகு எனக் 
கருதப்பட்டது . கால் விரல்கள் கட்டப்பட்டு , குறுகிய காலணிகள் அணிவிக்கப்பட்டுப் 
பல ஆண்டுகள் , பெண்களின் கால்கள் பழக்கப்படுத்தப்பட்டால் அவை , சிறிதாக , 
தாமரை மலர்கள் போலாகிவிடும் என நம்பப்பட்டது . அது ஒரு மூட நம்பிக்கை 
அத்தகைய குரூரமான முறையினால் , பாதங்கள் குறுக்கப்பட்டு , எலும்புகள் வளைந்து , 
பல கோடிப் பெண்களின் பாதங்கள் சிதைந்து போயின . 


ஒருவகையில் , நம் கல்வி முறையும் இவ்வாறுதான் இருக்கிறது . 50 / 60களில் , 
ஆசிரியர்களிடம் சென்று , குழந்தைகள் நன்றாக அடிக்கப்பட்டு , ஒழுக்கம் கற்பிக்கப் 
படவேண்டும் , என வேண்டிக்கொண்ட பெற்றோர்கள் இருந்திருக்கிறார்கள் . கையில் 
பிரம்புடன் , கடுமையான முகத்துடன் பள்ளியை மேலாண்மை செய்பவரே 
திறமையான ஆசிரியர் என்னும் பிம்பம் 80 வரை கூட நம் ஊரில் இருந்தது . 


" ஒரு நாள் , ஒரு வகுப்புக்கு வர வேண்டிய ஆசிரியர் வரவில்லை . ஆசிரியர் 
வரவில்லையெனில் , குழந்தைகள் , குழந்தைகள் போல் நடந்து கொள்வார்கள் என 
எதிர்பார்த்தேன் . ஆனால் , அவர்கள் மிக அமைதியாக அமர்ந்திருந்தது , என்னைப் 
பெரிதும் பாதித்து விட்டது , என்கிறார் அர்விந்த் குப்தா . அர்விந்த் குப்தா என்னும் பெயர் 
கல்வியாளர்களிடையே மிகவும் அறிமுகமான ஒன்று . 


https:// www. jeyamohan .in / 125151 # XVoA2eMzbZ4 


1 / 9 


8 / 19/ 2019 


அர்விந்த் குப்தா - கல்வியின் விடுதலை ! -பாலா 


கல்வியைப் பற்றிப் பேசுகையில் , இந்தியச் சிந்தனையாளர் ஜே .கிருஷ்ணமூர்த்தி சில 
முக்கியக் கருதுகோள்களை முன்வைக்கிறார் . 


Scientific Mind and a Religious Mind - விஷயங்களை அறிவியற்பூர்வமாக அணுகுதல் 
அந்த அணுகுமுறையை மிகவும் சிரத்தையுடன் செய்தல் . 


Freedom and Order - சுதந்திரமும் , ஒழுங்கும் இயல்பாக மலர்தல் . 


நாடெங்கிலும் கிருஷ்ணமூர்த்தி பள்ளிகள் , அவரது அணுகுமுறையை 
முன்னெடுக்கின்றன . முடிந்த வரை மரபுக் கல்வியின் முக்கியக் கூறுகளான 
மனப்பாடம் செய்தல் , தேர்வு எழுதுதல் , மதிப்பெண்கள், தரவரிசை , மாணவர்களுக்குத் 
தண்டனை முதலியவற்றை விலக்குகின்றன. கல்வியை ஆசிரியரும் , மாணவரும் 
இணைந்து முன்னெடுக்கும் மகிழ்ச்சியான பயணமாக முன்வைக்க முயல்கின்றன . 


” எழுதப் படிக்கும் திறன் மட்டுமே கல்வியல்ல . அடிப்படைக் கல்விக்குப் பின் , மனிதக் 
கரங்களை பயிற்றுவிக்கும் கல்வியும் தரப்பட வேண்டும் . கரங்களை உபயோகித்தலே , 
மனிதனை , விலங்குகளிடம் இருந்து வேற்றுமைப்படுத்தி , மேம்படுத்தியுள்ளது . நயி 
தலீம் கல்வி முறையின் நோக்கம் , மனிதனுக்கு ஒரு திறனை அல்லது தொழிலிலைக் 
கற்றுத் தருவதல்ல . அவனை , முழுமையான மனிதனாக்குவது . உண்மையான கல்வி 
என்பது , குழந்தையின் உடல் , மனம் ஆன்மா ஆகியவற்றை மிக உயரிய நிலைக்குக் 
கொண்டு செல்வது . அதுவே சமநிலையிலான கல்வி . தளர்வில்லாமல் கேள்விகளை 
எழுப்புவதும் , எதையும் ஆராய்ந்து பார்க்கும் மனநிலையும் கல்வி கற்றலின் 
அடிப்படைத் தேவைகள் . கல்வியே மக்களாட்சி முறையை மிகச்சிறப்பாகப் பேண 
உதவுகிறது . மக்களாட்சியில் , கல்விக்குச் செலவிடப்படும் தொகை , மண்ணில் 
விதைக்கப்படும் விதையைப் போலப் பன்மடங்கு பலனை ஈட்டித்தருகிறது . கல்வியின் 
நோக்கம் , நமது வளங்களைக் கொள்ளையிடும் மேலாதிக்க சக்திகளுக்கு உதவுவதாக 
இல்லாமல் , நாட்டின் கடைநிலையில் வாழும் ஏழையின் வாழ்க்கையை 
மேம்படுத்துவதாக இருக்க வேண்டும் . குழந்தைகள் தம் தாய்மொழி வாயிலாகக் 
கல்வி பயில வேண்டும் ”, - இவை கல்வியைப்பற்றி காந்தி முன்வைத்த கருத்துக்கள் . 
இந்த முறை , நயி தலிம் ( புதிய கல்வி ) என அழைக்கப்பட்டது . வார்தாவில் உள்ள 
சேவாகிராமில் உள்ள பள்ளியில் இந்த முறைக் கல்வி அளிக்கப்பட்டது 


ஆனால் , விடுதலை கிடைத்த பின் , அரசு முன்வைத்த கல்விமுறை , மிக வேறாக 
இருந்தது . அது செயல்முறைக் கல்வியை விடுத்து , ஏட்டுக் கல்வியை முன்வைத்தது . 
சிந்தித்தலை விட மனப்பாட முறையை முன்னெடுத்தது . ஒழுக்கம் என்பது வன்முறை 
வழியாக , மாணவர்கள் மீது திணிக்கப்பட்டது . கிட்டத்தட்ட 10 ஆண்டு 
பள்ளிப்படிப்புக்குப் பின்னரே, மாணவன் , பரிசோதனைக் கூடம் என்னும் செயல் வழிக் 
கல்வியில் நுழைய முடிந்தது . கேள்வி கேட்டலும் , ஆராய்தலும் , அரசு என்னும் 
நிறுவனத்துக்கு எதிரான ஒன்றாகப் பார்க்கும் நிலையில் இயங்கத் துவங்கியது . கல்வி 


https :// www.jeyamohan .in / 1251513 . XVoA2eMzbZ4 


2 / 9 


8 / 19/ 2019 


அர்விந்த் குப்தா - கல்வியின் விடுதலை ! -பாலா 
முறை , அதன் சமூகச் சூழலில் இருந்து தனித்து இயங்கியது . கல்வி வேலை அல்லது 
தொழிலுக்கான சுங்கச் சீட்டாக மட்டுமே மாறிப் போனது . 


அர்விந்த் குப்தா , பரேலி என்னும் ஊரில் , மிக அதிகம் படிக்காத , ஆனால் , கல்வியின் 
முக்கியத்துவம் அறிந்த பெற்றோருக்கு நான்காவது மகனாகப் பிறந்தார் . அவர் 
தாயாரின் சகோதரர்கள் நன்றாகப் படித்து , சமூகத்தின் உயர் நிலையில் இருந்தார்கள். 
எனவே , தன் குழந்தைகளும் மிக நன்றாகப்படித்து மேல்நிலைக்கு வரவேண்டும் 
என்பதில் அவர் தாயார் உறுதியாக இருந்தார் . தன் நகைகளை விற்றுக் குழந்தைகளை , 
பரேலி நகரின் மிகச் சிறந்த தனியார் பள்ளியில் தம் குழந்தைகளைப் படிக்க வைத்தார் . 
அர்விந்த் மிக நன்றாகப் படித்து , மாவட்டத்தில் முதல் மாணவராகத் தேறினார் . 


1972 ஆம் ஆண்டு, கான்பூர் இந்தியத் தொழில் நுட்பக் கழகத்தில் மின் பொறியியல் 
படிக்கச் சேர்ந்தார் . அந்தக் காலகட்டத்தில் உலகெங்கும் மாணவர்களும் , 
இளைஞர்களும் , அதிகார மையங்களை எதிர்த்து வீதிகளில் போராடினர் . 
அமெரிக்காவில் வியட்நாம் போரை எதிர்த்து .. இந்தியாவிலும் , நக்சல்பாரியில் 
துவங்கி , குஜராத் , பீஹார் என அது விரிந்தது . காந்தியர் ஜெயப்ரகாஷ் நாராயண் 
தலைமையில் நிகழ்ந்த போராட்டத்தில் , மக்களை நோக்கிச் செல்லுங்கள் என அவர் 
அறைகூவல் விடுத்தார் . இது போன்ற அதிகார மையங்களை எதிர்த்து நிகழும் 
போராட்டங்கள் அடக்கப்பட்ட , பெரும் சக்தியை வெளிக்கொணர்கின்றன என்பது 
அர்விந்த் குப்தாவின் கருத்து . 


அந்தக் காலத்தில் ஒரு நாள் , கான்பூர் ஐஐடியில் , கல்வியாளார் அனில் சட்கோபால் 
என்பவர் ஒரு உரை நிகழ்த்தினார் . அனில் சட்கோபால் , இந்திய வேளாண் கழகத்தில் 
முதுகலைப் பட்டமும் , கலிஃபோர்னியாப் பல்கலைக்கழகத்தில் , மூலக்கூறு உயிரியல் 
மற்றும் உயிர்த் தொழில்நுட்பத்தில் முனைவர் பட்டமும் பெற்றவர் . பின்னர் , 1968 ஆம் 
ஆண்டு, டாட்டா அடிப்படை ஆராய்ச்சிக் கழகத்தில் ( Tata Institute of Fundamental Research 
( TIFR)) பேராசிரியராகச் சேர்ந்தார் . 1971 ஆம் ஆண்டில் அதிலிருந்து விலகி , மத்தியப் 
பிரதேசத்தின் ஹோஷங்காபாத் மாவட்டத்தில் , கிஷோர் பாரதி என்னும் தன்னார்வ 
நிறுவனத்தைத் தோற்றுவித்தார் . இது வேளாண்மை , சுகாதாரம் மற்றும் கல்வியில் 
கவனம் செலுத்தத் தொடங்கியது . 1972 ஆம் ஆண்டு, ஹோஷங்காபாத் அறிவியல் 
கல்வித் திட்டம் ( Hoshangabad Science Teaching Programme – HSTP ) என்னும் திட்டத்தைத் 
துவங்கினார் . இது துவக்கத்தில் , 5- 8 வரையிலான அரசுப் பள்ளி மாணவர்களுக்கு , 
அறிவியற் கல்வியைக் கற்பிப்பதற்காகத் துவங்கப்பட்டது . இது நண்பர்கள் ஊரக 
மையம் என்னும் இன்னொரு தன்னார்வலக் குழுவினரின் உதவியோடு 
முன்னெடுக்கப்பட்டது . இந்தத் திட்டம் , 1978 ஆம் ஆண்டு, மாநில அரசில் உதவியோடு , 
ஹோஷங்காபாத் மாவட்டம் முழுதும் எடுத்துச் செல்லப்பட்டது . 


அனில் சட்கோபாலின் உரை , அர்விந்த குப்தாவை சலனத்துக்குள்ளாக்கியது . 
ஆனாலும் , லௌகீக வாழ்க்கை அவரை விடவில்லை . படிப்பை முடித்த அர்விந்த் , 
டாட்டா மோட்டார் ( Telco) கம்பெனியில் இரண்டு ஆண்டுகள் பணிபுரிந்தார் . இந்தியத் 
தனியார் நிறுவனங்களின் அன்றைய தலையாய நிறுவனமாகிய டாட்டா மோட்டார் 


https:// www .jeyamohan . in/ 125151 # XVoA2eMzbZ4 


3/ 9 


8/ 19/2019 

அர்விந்த் குப்தா - கல்வியின் விடுதலை! -பாலா 
நிறுவன ஊழியம் , அவருக்குப் பிடிக்கவில்லை . இரண்டாண்டுகள் அங்கே பணிபுரிந்த 
பின்பு, ஒரு ஆண்டுகால விடுப்பு எடுத்துக் கொண்டு , ஹோஷங்காபாத் சென்றார் . 


அங்கே குழந்தைகளுக்கான அறிவியல் பொம்மைகளைச் செய்யும் ஆர்வம் வந்த்து . 
சைக்கிளின் வால் ட்யூப்பையும் , தீக்குச்சிகளையும் வைத்துக் கொண்டு , பல்வேறு 
விதமான வடிவங்களை அமைத்தார் . அவற்றை வைத்துக் கொண்டு , கணித 
வடிவங்கள் , வேதியியல் மூலக்கூறு அமைப்புகள் , வீடுகள் , கட்டுமானங்கள் 
முதலியவற்றைக் குழந்தைகளே செய்து , அறிந்து கொள்ளுமாறு பயிற்றுவித்தார் . ஆறு 
மாதங்களுக்குப் பிறகு , அங்கிருந்து திருவனந்தபுரம் சென்று , கட்டிடக்கலை வல்லுநர் 
லாரி பேக்கரிடம் பணிபுரிந்தார் . விடுப்பு முடிந்து , மீண்டும் பணியில் சேர்ந்தாலும் , 
அந்த விடுப்புக் காலம் அவரிடம் ஏற்படுத்திய தாக்கம் அப்படியே இருந்தது . 


அவர் நேரில் கண்ட வறுமை , பொருளாதார ஏற்றத் தாழ்வுகள் அவரை மிகவும் 
பாதித்தது . காந்தியும் , கார்ல் மார்க்ஸும் அவர் மனதில் நுழைந்தனர் . டாட்டா 
மோட்டார் வேலையை விட்டு , சில சிறு நிறுவனங்களில் பணி புரிந்தார் . அந்தச் 
சமயத்தில் மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத் துறையின் செயலராக இருந்த 
பேராசிரியர் யாஷ்பால் அவர்கள் மூலமாக , ஒரு புத்தகம் எழுத ஒரு ஃபெல்லோஷிப் 
கிடைத்தது . " தீக்குச்சி மாதிரிகளும் மற்ற அறிவியல் பரிசோதனைகளும் ”, என்னும் 
ஒரு புத்தகத்தை எழுதினார் . இரண்டு ஆண்டுகளில் , அந்தப் புத்தகம் 12 மொழிகளில் 
வெளியாகி , கல்வியாளர்களிடையே பெரும் வரவேற்பைப் பெற்றது . 


1982 ஆம் ஆண்டு , பேராசிரியர் அனில் சட்கோபால் , ஏகலைவா என்னும் 
நிறுவனத்தைத் துவங்கினார் . ஏகலைவா நிறுவனத்துக்காக , அர்விந்த் குப்தா பல 
அறிவியல் நூல்களை எழுதினார் . பின்னர் , அங்கிருந்து தில்லி சென்றார் . அங்கே , 
அவரது கல்லூரிப் பேராசிரியர் , எம் . எம் . சௌதரி , தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி 
மற்றும் பயிற்சி ( NCERT ) நிறுவனத்தில் , உதவி இயக்குநராக இருந்தார் . 
அவர் ,குழந்தைகளுக்கான அறிவியல் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளைத் தயாரிக்குமாறு 
அர்விந்த் குப்தாவைக் கேட்டுக் கொண்டார் . 


" தரங்க் (சிற்றலைகள்) ”, என்னும் தலைப்பில் , 25 வருடங்களில் , 125 நிகழ்ச்சிகளைத் 
தயாரித்து , தேசியத் தொலைக்காட்சிக்காக ( தூர்தர்ஷன் ) வழங்கியிருக்கிறார் . மத்திய 
மற்றும் வட மாநிலங்களில் , தூர்தர்ஷனுக்கு பெரும் வீச்சு உண்டு . இதன் மூலமாக , 
மிகப் பிற்படுத்தப்பட்ட மாவட்டங்களுக்கும் , எளிமையான அறிவியல் 
பரிசோதனைகளை அவர் பள்ளி மாணவர்களிடையே கொண்டு செல்ல முடிந்தது . 
தரங்க் , தூர்தர்ஷனின் மிக வெற்றிகரமான நிகழ்ச்சிகளுள் ஒன்று . 


இந்தப் பரிசோதனைகளின் மிக முக்கிய கச்சாப் பொருள் , நம்மைச் சுற்றியிருக்கும் 
கழிவுப் பொருட்கள்தான் . தீக்குச்சிகள், சைக்கிள் வால் ட்யூப்கள் , உறிஞ்சுகுழாய்கள் 
( ஸ்ட்ரா) , காலி டெட்ரா பேக் பெட்டிகள் , பேட்டரிகள் முதலியவற்றிலிருந்து அறிவியல் 
உபகரணங்களை வடிவமைப்பதே இவரின் வழிமுறை 


https :// www. jeyamohan .in / 125151 # XVoA2eMzbZ4 


4 / 9 


8/ 19/2019 

அர்விந்த் குப்தா - கல்வியின் விடுதலை! - பாலா 
அறிவியல் - தொழில்நுட்ப ஆய்வுகள் என்பவற்றை , நவீன வசதிகள் கொண்ட 
ஆய்வறைகளில் தான் செய்ய முடியும் என்னும் மனச்சாய்வை , மூட நம்பிக்கையை 
இவர் வழிகள் தகர்த்தெறிந்தன . உலகின் எல்லாச் செயல்பாடுகளும் அறிவியற் 
பிண்ணனியைக் கொண்டவையே என்னும் புது மன அமைப்பை இவர் ஊரக 
ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களிடையே உருவாக்கினார். வசதிகள் இல்லையெனில் , 
உயர் அறிவியற்கல்வி சாத்தியமில்லை எனும் தாழ்வு மனப்பான்மையைப் போக்க 
இது பெரிதும் உதவியது . 


இவர் வடிவமைப்புகளில் தலையாயது பேட்டரியினால் வடிவமைக்கப்பட்ட 
மோட்டார் . ஒரு பேட்டரி , இரண்டு காந்தத் துண்டுகள் , சைக்கிள் ட்யூப் , இரண்டு சேஃப்டி 
பின்கள் , கொஞ்சம் தாமிரக் கம்பியை வைத்துக் கொண்டு அவர் உருவாக்கிய 
எளிமையான மோட்டார் அது . இதை வடிவமைத்தது . அவருக்குப் பெரும் 
மகிழ்ச்சியைக் கொடுத்தது . வெற்றிகரமாக வடிவமைத்த அன்று , இரவு தூக்கத்தில் 
இருந்து மீண்டும் மீண்டும் எழுந்து , அதை இயக்கிப் பார்த்துக் கொண்டிருந்தேன் எனக் 
கூறுகிறார் அர்விந்த் குப்தா 


D C MOTOR - ENGLISH - 30 MB 


இந்தப் பரிசோதனைகளை , தொலைக்காட்சித் தொடர்களை உருவாக்க , டாட்டா 
ட்ரஸ்ட் அவருக்கு உதவியாக இருந்தது . 


2003 ஆம் ஆண்டு , அவர் மகள் பள்ளிப் படிப்பை முடித்து , மருத்துவம் பயிலச் 
சென்றதும் , தில்லியை விட்டு , மீண்டும் பூனே வந்து சேர்ந்தார் . பூனே வந்ததும் , 
வானியற்பியல் பேராசிரியர் ஜெயந்த நார்லிக்கர் , அர்விந்த் குப்தாவைத் தன்னுடன் 
பனிபுரிய அழைத்தார் . 


https: //www.jeyamohan. in / 125151 # . XVoA2eMzbZ4 


5 / 9 


8 / 19/ 2019 


அர்விந்த் குப்தா - கல்வியின் விடுதலை ! -பாலா 


ஜெயந்த் நார்லிக்கர் , இந்தியாவின் தலைசிறந்த அறிவியலர்களுள் ஒருவர் . 
கேம்ப்ரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் வானியற்பியலில் முனைவர் பட்டம் பெற்றவர் . 
அவர் முனைவர் ஆராய்ச்சி வழிகாட்டியான ஃப்ரெட் ஹோய்ல் , கேம்ப்ரிட்ஜ் 
பல்கலைக்கழகத்தில் வானியல் துறையை நிறுவினார் . அதன் துவக்ககால 
ஆராய்ச்சியாளாரக தன் பணியைத் துவங்கிய நார்லிக்கர் , 1972 ஆம் ஆண்டு வரை 
அங்கே பணியாற்றினார் . தனது வழிகாட்டியுடன் , நார்லிக்கர் ஹொய்ல் தேற்றம் 
( Narlikar- Hoyle theory of Conformal gravity ) என்னும் ஒரு முக்கியமான தேற்றத்தை 
உருவாக்கினார் . பின்னர் , டாட்டா அடிப்படை ஆராய்ச்சியியல் நிறுவனத்தின் ( Tata 
Institute of Fundamental Research ) அழைப்பின் பேரில் , இந்தியா வந்து , அந்த ஆராய்ச்சி 
நிறுவனத்தில் பேராசிரியராகச் சேர்ந்தார் . 


1988 ஆம் ஆண்டு , வானியல் மற்றும் வானியற்பியல் மையத்தைப் ( Inter University 
Centre for Astronomy and Astrophysics ( IUCAA ) ) பூனேயில் அரசு உதவியுடன் உருவாக்கி , 
அதன் இயக்குநராகப் பல ஆண்டுகள் பணிபுரிந்தார் . 


இந்த நிறுவனத்தில் , குழந்தைகளுக்கான ஒரு அறிவியல் மையத்தை அமைக்குமாறு , 
அர்விந்த் குப்தாவைப் பணித்தார் . இந்தப் பணியில் , ஸ்டேன்ஃபோர்ட் 
பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்ற விதுலா மைஸ்கர் என்பவரும் 
இவருடன் இணைந்து கொண்டார் . இந்த மையத்தை உருவாக்க , டாட்டா ட்ரஸ்ட் 40 
லட்சம் ரூபாயை மானியமாக அளித்தது . இந்த மையம் , கழிவுகளில் இருந்து 1500 
வகை அறிவியல் பொம்மைகளை உருவாக்கியது . நெகிழிக் குப்பிகளை வைத்து 
மட்டுமே 110 க்கும் மேலான அறிவியல் பரிசோதனை முறைகள் 
வடிவமைக்கப்பட்டன . 


யூ ட்யூபில் 8600 பரிசோதனைக் காணொளிகள் வலையேற்றப்பட்டுள்ளன . 
பெரும்பாலும் ஆங்கிலம் மற்றும் இந்திய மொழிகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட 
காணொளிகள் சீன மொழியிலும் , 300 க்கும் மேற்பட்டவை ஸ்பானிய மொழியிலும் டப் 
செய்யப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளன . 


டெட் என்னும் அமைப்புக்காக இவர் ," Turning Trash into Toys " , என்னும் தலைப்பில் இவர் 
நிகழ்த்திய உரை, மிகச் சிறந்த டெட் உரைகளுள் ஒன்றாகக் கொண்டாடப்படுகிறது . 


https:// www. jeyamohan .in / 125151 # XVoA2eMzbZ4 


6 / 9 


8 / 19/ 2019 


அர்விந்த் குப்தா - கல்வியின் விடுதலை! -பாலா 


Turning trash into toys for learning | Arvind Gupta 


இவரது வலைத்தளமான http ://www . arvindguptatoys .com / ல் , கல்வி , அறிவியல் , கணிதம் , 
சுற்றுச் சூழல் , இலக்கியம் எனப் பல துறைகளில் , 5000 க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் 
வலையேற்றப்பட்டுள்ளன. தமிழிலும் நூற்றுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் உள்ளன . 


அர்விந்த் குப்தாவின் , மிக முக்கிய பங்களிப்பு , அறிவியலை சாதாரணமான ஒரு 
விஷயமாக்குவது . அதை ஒரு விளையாட்டாக மாற்றுவது . நவீன அறிவியல் 
தொழில் நுட்பம் என்பது , மிக வளர்ந்த நாடுகளின் , நவீன வசதிகள் கொண்ட 
பள்ளிகளில் , கல்லூரிகளில் மட்டுமே கற்க , ஆராய்ச்சி செய்யக் கூடிய ஒன்று என்னும் 
மனச்சாய்வில் இருந்து , தெருவில் கிடக்கும் குப்பையில் அறிவியலைத் தேடுவது . 
எடுத்துக்காட்டாக , செவ்வாய்க் கிரகத்துக்குச் செல்லும் மங்கள்யான் என்னும் 
செயற்கைக் கோளைச் சுமந்து செல்லும் ஒரு ராக்கெட்டைக் காணொளியில் காணும் 
ஒரு ஊரகச் சிறுமி , அதன் வடிவத்தை , சூழலைக் கண்டு மிரண்டுவிடக் கூடும் . 
ஆனால் , அதையே , ஒரு பலூன் மூலம் , விளையாட்டான பரிசோதனையாக மாற்றும் 
போது , அதன் மீதுள்ள பிரமிப்பு விலகி , அதன் ஆதார அறிவியல் உண்மைகளை மிக 
எளிதாகப் புரிந்து கொள்ள முடியும் . 


https:// www. jeyamohan .in / 125151 # XVoA2eMzbZ4 


7 / 9 


8 / 19/ 2019 


அர்விந்த் குப்தா - கல்வியின் விடுதலை ! -பாலா 


Balloon 


Plastic Straw 


Thread 


Cello tape 


Slip a plastic straw in a thread 


Inflate a Balloon and tape it to Plastic Straw 


On releasing 
the Balloon 
it shoot like 
a jet and 
goes from 
one end of 
the thread 
to other 


Hold thread tightly 


மங்கள்யான் ராக்கெட் செலுத்தப்படும் காணொளியை , குழந்தை பார்க்கிறது . அதைப் 
பற்றி , செய்தித்தாள்களில் படிக்கிறது . ஆனால் , மேலே சொன்ன சிறு 
பரிசோதனையில் , அந்தக் குழந்தையே ஒரு ராக்கெட்டை வடிவமைக்கிறது . 
இதைத்தான் கரங்களின் கல்வி என்கிறார் காந்தி . ஆனால் , நமது ஏட்டுக் கல்வி , 
ராக்கெட் அறிவியலை , வெறும் தேற்றங்களாகவும் , சூத்திரங்களாகவும் மாற்றி , 
குழந்தையை அருகே வராமல் விரட்டி விடுகிறது . 


https:// www. jeyamohan .in / 125151 # XVoA2eMzbZ4 


8 / 9 


8/ 19/2019 

அர்விந்த் குப்தா - கல்வியின் விடுதலை!- பாலா 
அர்விந்த் குப்தாவின் இந்த அணுகுமுறையில் , இரண்டு பெரும் நன்மைகள் உள்ளன . 
இன்னும் கல்வியறிவில்லாத குடும்பங்களில் இருந்து வரும் முதல் தலைமுறை 
ஊரகக் குழந்தைகளை, பயமுறுத்தாமல் , அறிவியல் கல்விக்குள் அழைத்து வருவது . 
இன்னொன்று , மிகக் குறைந்த செலவில் , ஆரம்பப் பள்ளிகளில் , பரிசோதனை 
நிலையங்களை அமைத்து , அறிவியற் பார்வையை , இந்தியக் குழந்தைகளுக்கு சிறு 
வயதிலேயே , விளையாட்டாக மாற்றிக் கற்பிப்பது . 


விடுதலை அடைந்த 70 ஆண்டுகளில் , நவீன அறிவியற் கல்வி மற்றும் தொழில்நுட்பக் 
கல்வி நிலையங்களை இந்திய அரசு உருவாக்கியுள்ளது . ஆனால் , இந்தியா , 
அறிவியல் அல்லது தொழில் நுட்ப ஆராய்ச்சித் துறைகளின் வளர் நுனியை இன்னும் 
அடையவில்லை . இன்னும் மூட நம்பிக்கைகளும் , அறிவியலுக்குப் புறம்பான 
பார்வைகளும் நம் சமூகத்தில் பெரும் பங்கு வகிக்கின்றன . அனைத்துக் 
குழந்தைகளையும் விளையாட்டாக வடிவமைக்கப்பட்டு , அறிவியல் கல்விக்குள் 
அழைத்து வரும் அர்விந்த் குப்தாவின் வழி , கல்வியியலில் முக்கியமான மைல்கல் . 


Tweet 


Save 


Share 


6 


தொடர்புடைய பதிவுகள் 


தொடர்புடைய பதிவுகள் இல்லை 


This post has no tag 


Permanent link to this article : https ://www.jeyamohan .in/ 125151 


https:// www. jeyamohan .in / 125151 # XVoA2eMzbZ4 


9 / 9 


